








ருண்ட குகையில்‌ 


இருபது வருடம்‌! 


இருண்ட குகைக்குள்‌ அடைந்து 
இடந்து, திடீரென்று வெளியுல 
கிற்கு வந்தால்‌ 


எல்லாமே காணாத அதிசயமா 
காட்சியளிக்கும்‌? 
அதிசயமாக மட்டுமல்ல, ஆபத்‌ 
துகளாகவும்‌ கூட கருதி பயந்து 
சாக வேண்டியிருக்கும்‌. 


இத்தகைய அனுபவம்தான்‌ 





அண்மையில்‌ கலோசஸ்‌' என்ற 
மனிதக்‌ குரங்கிற்கு ஏற்பட்டது. 

20 ஆண்டுகளுக்கு முன்னால்‌ 
சின்னஞ்சிறிய குட்டியாக இருந்‌ 
தபோதே, இதைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு போய்‌ வட அமெரிக்‌ 


லத்தில்‌ ஒரு மிருகக்காட்சிச்‌ சா 
லையில்‌, இருண்ட அறைக்குள்‌ 
ஒரு கூண்டில்‌ அடைத்து வைத்‌ 
அதற்குப்‌ பிறகு 


துவிட்டார்கள்‌. 














டை இருண்ட அறைக்குள்ளிலி | 
ருந்து வெளியே கொண்டு 
வந்து, கூண்டைத்‌ திறந்து விட்‌ 
டார்கள்‌. இருபது ஆண்டுகால 
மாக கூண்டுக்குள்‌ சிறைவாசம்‌ 
அனுபவித்து வந்த எந்த மிருக 
மும்‌ கதவைத்‌ இறந்ததும்‌ சுதந்தி 
ரத்தைத்‌ தேடி பாய்ந்தோடி 
வரும்‌ என்றுதானே எதிர்பார்ப்‌ 
பீர்கள்‌? 

அதுதான்‌ இல்லை. இந்த 
மனிதக்‌ குரங்கு ஒரு மணி நே 
ரம்‌ வரை கூண்டுக்‌ சுதவின்‌ 
அருகில்‌ கூட வரவில்லை. அப்‌ 
புறம்தான்‌ ஒவ்வொரு அடியாக 
மெள்ள அடி எடுத்து வைத்து, 
கதவருகில்‌ வந்து நின்றுகொண் 
டது. அப்போதும்‌ சந்தேகம்‌ 
போகவில்லை. சுற்றுமுற்றும்‌ 
பார்த்துவிட்டு, எச்சரிக்கையா 
கத்தான்‌ வெளியே அடி 
எடுத்து வைத்தது. 

முதலில்‌ தனது கையை வெ 
ளியே விட்டு நோட்டம்‌ பார்த்‌ 
துவிட்டுதான்‌ வெளியே வந்‌ 
தது. வெளியில்‌ அபாயம்‌ எது 
வும்‌ இல்லை என்று நிச்சயித்‌ 
துக்கொண்டு வெளியே வந்த 
பிறகுங்கூட, திரும்பவும்‌ கூண்‌ 
டுக்குள்‌ புகுந்துகொண்டது. 
இதே மாதிரி பல தடவை 
வெளியே வருவதும்‌ உள்ளே 
போவதுமாக இருந்தது. 

முதலில்‌ வெளியில்‌ அடி 
எடுத்து வைத்ததும்‌, காலடியில்‌ 
முளைத்திருந்த புல்லைக்‌ கண்டு 
கூட பயப்பட்டதாம்‌. புல்லை 
பல தடவை முகர்ந்து பார்த்த 
தாம்‌. சரியான சந்தேகப்‌ 
பிராணி! 






































= 


ராணி காமிக்ஸ்‌ - 124 ஆகஸ்டு 16-31 
(மாதம்‌ இருமுறை இதழ்‌) 1989 














புதிதாகத்‌ தயாரான ஓர்‌ அதிசய வாயுவை சுவாசித்தவார்களின்‌ 
கண்கள்‌ வெள்ளைக்‌ கண்கள்‌' ஆயின. மிருக பலமும்‌ கொடூரத்‌ 
தன்மையும்‌ அவர்களுக்கு வந்தன. அதைக்‌ கொண்டு சிட்னி 

நகரத்தையே அழித்தார்கள்‌. டான்‌, நிக்‌ என்ற இரு மாணவர்களும்‌ 
வாயுவைத்‌ தயாரித்த விஞ்ஞானியுடன்‌ சேர்ந்து, அந்த தீய சக்தி 
களிடம்‌ இருந்து மக்களை காப்பாற்றினராகள்‌. ; 





















ம்‌, அந்த வாயு 5 
து, கடலில்‌ வீச 






இந்த நச்சு வாயு, 
இனிமேல்‌ மக்களிடம்‌ 
போகக்கூடாது. 
கடலுக்குள்ளேயே 
கிடக்க 


வேண்டும்‌! 





5 


வாயு சிலிண்டர்கள்‌ வண்டியில்‌ செல்வதை இரு கண்கள்‌ கவனித்‌ 









துக்‌ கொண்டிருந்தன 




























எஸ்‌. மாஸ்டர்‌! 


சிலிண்டர்களை படகில்‌ இ 


ணிக்கை 
கூடலை 
அடைந்து 3 
விட்டார்களா? 





ஏற்றுகிறார்கள்‌! 
௪ 1 ba 






எட்வின்‌ சர்வதேச போலீசு 
தேடும்‌ ஒரு கிரிமினல்‌! அவன்‌ 
உடனே தன்‌ ஆட்களுக்கு தகவல்‌ 
அனுப்பினான்‌! 









சிலமணி நேர்த்தில்‌ 
நான்‌ மீண்டும்‌ 'சூப்பர்‌ 
மேன்‌ ஆவேன்‌. 


ல்‌ 
கடலுக்குள்‌ 
மூழ்கிச்‌ செல்லுங்கள்‌. 
ஒரு சிலிண்டரை எடுத்து 
வாருங்கள்‌. 













அடித்தளத்துக்குப்‌ 
போக எவ்வளவு 


படகோடு மூழ்கத்‌ 7 


தாடங்கும்‌. 


த்‌: 


NN 
டி ஷ்‌ ட 
oN r 


இ 


\\ 


AUN 


NEE 


\ 
\\ 


ஸி 
NBN 


\ 
பல்‌ 





ம்‌ 


கட்கிறதே! 


(க 
| 
ல்‌ ஷி 





வெற்றி! _ அலு ட தி 
2 இந்த அஷ 
உலகமே என்‌ ப்பு சட்‌ 
கையில்‌! 4 


தனது. வெற்றியை உடனே 
கொண்டாட நினைத்தான்‌! 


1 
[] 
ர்‌ 
ச்‌ 
7 
7 
ரீ 
A 








விளையாட்டு போதும்‌. பே திகாரிகள்‌ உடனே 
இனிமேல்‌, சிட்னி நகரை 


ஆட்டிப்படைக்க வேண்டும்‌. வூக்ட க 
பிறகு, இந்த 2 பாடப்பட்ட 


உலகத்தையே...! எப்படியோ, வெளியே 
வந்திருக்கிறது! அது 


எட்வின்‌ கவிழ்த்த ரெயிலை 


போலீசார்‌ பார்த்தார்கள்‌. 


கையாலேயே 
பெயர்த்து 
.... இருக்கிறான்‌! தி 










“குரங்கு மனிதன்‌ கபூர்‌ 


டான்‌, நிக்‌ இருவரும்‌ சந்தித்தார்கள்‌. 
மோதும்‌ மல்யுத்தம்‌! 













தத ன்று 
வேலையைத்‌ பத்தாயிரம்‌ யோ டி 
தொடங்க களில்‌ வென்றவர்‌. 






காணத்‌ தவறாதீர்கள்‌! 
டிக்கெட்டுரூ. 25, 
2% ரூ. 50, ரூ. 75. 





fA = 


அந்த வாரத்தில்‌ ஒரு மல்யுத்தம்‌ | 3௮ 
நடைபெற இருந்தது. 


குரங்கு மனிதன்‌ கபூர்‌ ஒரு வேலையாக வெளியே 
போய்க்கொண்டிருந்தான்‌! 





12 
கபூர்‌ காலை, எட்வின்‌ இடறிவிட்டா 


என்னை தொடு 
பார்க்கலாம்‌! 


TE 4 == - 
என்னையா கீழே . i க. 0 
விழவைத்தாய்‌! ஆ 5 ததி 


உன்னை என்ன 


செய்கிறேன்‌, 


எட்வின்‌ மீது. கபூர்‌ 





விக்க க்கில்‌ காரர்‌. மயக்கம்‌ போட்டு விமந்கான்‌! 


இந்த அடி. 
அடிக்கத்‌ ஈன்‌, 
பத்து ஆண்‌ 


நான்‌ 
டு 


காத்திருந்தேன்‌! / 


இலும்‌ 
என்னோடு இருந்தால்‌, 


(என்னை யாரும்‌ அசைக்க 





நாம்‌ இருவரும்‌ 

ஒரே இனமாகிவிட்டோம்‌. 

ச நண்பரே! இனிமேல்‌, இந்‌; 
உலகம்‌ நமது 


கபூரை, ஒரு மரத்தடிக்குக்‌ நவை. 
கூட்டிப்போனான்‌_ இந்த மரத்தை | 


அசைக்க முடியுதா 





அடுத்த நாள்‌, 

ஒரு பாம்புப்‌ நல்ல்‌ 24 தவறாதீர்கள்‌! 
பண்ணைக்குப்‌ zag 2 ய 50 அடி நீள 
போனான்‌. 11] 


ந 
பாம்பை நமக்கு 
சொந்தமாக்க 


கண்ணாடிக்குள்‌ இருந்த பாம்பை 


கண்ணாடியை உடைத்து, நச்சு 
எட்வின்‌ பார்த்தான்‌! 


்‌ வாயுவை உள்ளே விட்டார்கள்‌! 


ச 


அகம்‌, பூனைக்‌ கண்‌ 
அ பட்‌ ்‌ 2 ஆசாமியிடம்‌ 
நீயும்‌ எங்களோடு af 1 7 
சேர்ந்துவிட்டாய்‌! இணி 
நீ எங்கள்‌ கட்டி 





வெள்‌ - - 

ளைக்‌ கண்‌ பாம்பு 16 

பாம்பு ஒரு காரை சுற்‌ 
DD வை 
வளைத்து 


கார்கள்‌ அப்படி 
அப்படியே நின்றன 25 
௮2 


விஞ்‌ 

ஞானி ்‌ 

று அதிர்ந்‌ TR 
ய்ய] | 
47 1111 At || 


ம ரி | 


1 





விஞ்ஞானி மயங்கி விழுந்தார்‌. அவரை டானும்‌, 
திக்கும்‌ கைத்தாங்கலாக அழைத்துப்போனார்கள்‌. 


நமது கூட்டத்துக்கு 


இங்கிருந்து ஒரு இராட்சத = 
மீனைப்‌ பிடிக்க வேண்டும்‌! நக 





்‌ 1 


18 





வாயுவை சுவாசித்ததும்‌ சுறா 
பலம்‌ பெற்றது! 7 அய்யோ! சுறா, 


தப்பி கடலுக்குள்‌ |*- 
3 விட்டதே! / அ 
போய்லிட்டதே! த 
ட்‌ ஆம 3. 


,_ மாலை துறைமுகத்துக்கு. மூன்று Em 
ஆயுதப்‌ படகுகள்‌ வந்தன. ஈக 


'இராட்சச சுறா ஒரு படகை தாக்கியது. 
படகில்‌ பாதி கடவில்‌ .மூழ்கியது. 


ம்‌ க்‌ ணை 





படகு மூழ்கவும்‌, வீரர்கள்‌ கடலில்‌ குதித்தார்கள்‌! 


டானும்‌, நிக்கும்‌ விஞ்ஞானியை இ 
மருத்துவமனையில்‌ சேர்த்துவிட்டு,நீ 
காத்திருந்தார்கள்‌! (2 


இன்னும்‌ நினை ்‌ 
இரும்பில்‌ 
இன்னும்‌ சில நாள்‌ 


Di 
| 1 ப்பி] 


ii 





நகரமே பாழடைந்து 

ட இடக்கிறது! வெள்ளைக்‌ கண்‌ 

[ நாம்‌ இங்கே தங்கியிருந்து, காரர்களுக்குப்‌ பயந்து, மக்கள்‌] 
வெள்ளைக்‌ கண்‌ கூட்டத்துக்கு! 8 வீட்டுக்குள்‌ முடங்கிக்‌ 


எதிராகப்‌ போராட வேண்டும்‌! கிடக்கிறார்கள்‌ 
4 


நிச்சயமா! 

4 ஆனால்‌, விஞ்ஞானியின்‌ 
உதவியாளர்களின்‌ ந 
த்துழைப்பை நாம்‌ இ 
பெறவேண்டும்‌! 3 


டூப்‌ 


Ne அகா: வ்‌ 


க கவ பட்‌ 


டானும்‌, நிக்கும்‌ 3பக்கொண்டே] [ஒரு குரல்‌, அவர்களை நிற்‌ 
நகரத்துக்குள்‌ வந்தார்கள்‌! த்‌] வைத்தது! து- எட்வின்‌! 
ன தம்பிகளா! எனக்குப்‌ 
_1(பயமாக இருக்கிறது! இங்கே 
என்ன நடந்து 


அவர்களைப்‌ 
பார்க்காமல்‌ ஸூ 
i | பயப்படும்படியாக ஒன்றும்‌ 
இல்லை. நீங்கள்‌ வீட்டுக்குள்‌ 

இருப்பதே நல்லது! 





்‌ கெலிகாப்டரிலும்‌ 
படகிலும்‌ இராணுவத்தினர்‌. 
வந்துகொண்டு இருக்கிறார்கள்‌ 





|அவர்கள்‌ போனதும்‌, எட்வின்‌ கண்ணாடியைக்‌ 


கழற்றினான்‌. 


கெலிகாப்டரில்‌ 
இராணுவம்‌ வரப்போகிறதா? 
ஹா...ஹா...! என்ன 
நடக்கிறது என்று 
பார்‌! 1 


தேனீ பெட்டிக்குள்‌ வாயுவை பாய்ச்சினான்‌! சிறிதுநேரத்தில்‌ 
4 77 ்‌ 12 ட 
்‌ மி / ர எல்லா தேனீக்களும்‌ 

} நம்மைப்போல 


பலசாலி ஆகிவிடும்‌! 





அ க்க, 


க்‌ 


பவனா 


அதேநேரம்‌- கேப்டன்‌ அதிர்ந்தான்‌ 


த்வம்‌ J 


தேனீ பட்டாளம்‌ ஆவேசமாகப்‌ பறந்துவந்து, 
கெலிகாப்டரை முற்றுகையிட்டது. 
1 





இப்போது, வானம்‌, 
பூமி, கடல்‌ மூன்றிலும்‌ 

எனது படைகள்‌! 
இதை உலகம்‌ 


த்த 
ரிவுபடுத்த 


மறுநாள்‌ காலை, பீரங்கி 
வண்டிகள்‌ நகரத்துக்குள்‌ 
நுழைந்தன! 1 

Va 1 3 ஆஃ ௩ 





இதற்கு இடையில்‌, கடலுக்குள்‌ வீசிய வாயு சிலிண்டர்களை 


அப்புற்ப்படுத்தும்‌ பணியில்‌ இ ட்டது. 
அதும்‌ = ந அடத்‌ 





போலீஸ்‌ கமிஷனர்‌ கூட்டிய 
அவசர கூட்டத்தில்‌ உதவி 
விஞ்ஞானிகளும்‌, டான்‌, 
நிக்‌ ஆகியோரும்‌ | 
கலந்து 

கொண்டனர்‌. 


முதல்கட்டமாக, 

சாலையில்‌ உள்ள மிருகங்களை, 

தனி ரெயில்‌ மூலம்‌ லண்டனுக்கு 
அனுப்ப வேண்டும்‌! 


பட்‌ டினியோடு 
ல்‌ இருப்பார்‌! 





இருவரும்‌ எட்வினை சந்தித்தார்கள்‌! 
அன்பான சிறுவர்களே! 
இது எவ்வளவு மோசமான 
நேரம்‌ தெரியுமா? 
நிறையபேர்‌ சாகப்‌ 
போகிறார்கள்‌! 


௬ ஏனென்றால்‌, 
எல்லா ல்‌ 
N களையும்‌... 


மிருகங்களை கொல்லப்‌ 
போகிறார்களா, வெளி 3, 
இடத்துக்கு அனுப்‌ பப்‌ 
போகிறார்களா? அநேகமா,* 
ரெயிலில்‌ வெளியே கொண்டு 
போவார்கள்‌. அதையும்‌ 
பார்த்துவிடுவோம்‌! 





க மாத 


ட்வின்‌ ஆட்கள்‌ ரெயில்‌ போகும்‌ வழியில்‌ காத்து இருந்தனர்‌ 
= ௮ அஜா படித்தல்‌. 


வாயுவை செலுத்தி 
விடுவோம்‌. எல்லா 

| மிருகங்களும்‌ நம்மைப்‌ 
போல்‌ ஆகிவிடும்‌! 





இ 
நாம்‌ ஏன்‌ கூடாது. ல்‌ 
ஊரைவிட்டுப்‌ பயம ட வ்‌ 
போக 


நம்‌ தோழர்களை 
உடனே விடுவிக்க தீ 
வேண்டும்‌! 





எல்லாவற்றையும்‌ இ 
அழியுங்கள்‌! 





டானும்‌, நிக்கும்‌ 
இந்தக்‌ காட்சியைப்‌ பார்த்தார்கள்‌! 


எல்லாம்‌ சிதறி 
ஓடுகின்றன? 








சுட்டு 
பக்கர்‌ அத. 
வீழ்த்துங்கள்‌- 


கழுகு உடே 
விமானத்தைத்‌ தாக்க முயன்றது: 





டான்‌. 'தொப்‌' 
என்று கடலில்‌ 
விழுந்தான்‌! 


மூச்சுதத றிக்கொண்டிருந்த த சுறா நருங்கி வரவும்‌, டான்‌. 
டானை நோக்கி ௮ | தன்னா எழுந்தான்‌. 


னான்‌. உள்ளே பேச்சுக்‌ குரல்‌ 


அவர்களை 
எப்படிக்‌ கொண்டு 
வரவேண்டும்‌ 


சொல்கிறேன்‌! 





லைட்‌-அவுசுக்குள்‌ தன்‌ தோழர்களிடம்‌ 
எட்வின்‌ பேசிக்கொண்டிருந்தான்‌! 





டான்‌ நெருங்கி வந்து 1 த்‌, க்‌ க்‌ கிழவன்‌ 
ஓட்டுக்‌ கேட்டான்‌. |! சசி வெள்ளைக்‌ 





எடுக்க வேண்டும்‌! அவர்கள்‌, 
இயற்கையாகவே பலசாலிகளாக 


இப்பவே நகருக்குள்‌ 
போய்‌ அதிகாரிகளிடம்‌ 
த விஷயத்தைச்‌ சொல்ல 





நல்லவேளை 
. சைக்கிள்‌ 





நிலை ஏற்பட்டு 7 1 
விடக்‌ கூடாது! இதி 


னன்‌. 


அவன்‌ அதிவேகமாக 
சைக்கிளை மிதித்தான்‌! கிழவா! 


நான்‌ உனக்கு 


| த்‌ ட்‌ ்‌ 
x | H பாடம்‌ 
ஆ ஏ த்‌ , கற்பிக்க றன்‌! 
ன்‌ நி. ப்‌ ்‌ a 2 
ரீ ~ 1 > 
்‌ ல்‌ ந்‌ 


டானை வெள்ளைக்‌ கண்‌ கொரில்லா பின்தொடர்த்தது! 





கொரில்லா, ஒரு விளக்குக்‌ கம்பத்தைப்‌ 
பிடுங்கி, சைக்கிள்‌ மீது வீசியது! 











உனது உதவியை உடனே 
மறக்க / (செயல்படுங்கள்‌, | / கவனமாகக்‌ கேளுங்கள்‌! 
ட்டேன்‌! சார்‌! நான்‌ டான்‌ என்ற 14 வயது 
வருகிறேன்‌! பையன்‌ ஏர 
“வெளியே 


கதவு பூ 
கிடக்கிறதே! நிக்‌ 








பாம்பு, டானை சுற்றி| 
வளைத்தது! ர 


டான்‌ மூச்சு விடவே திணறினான்‌! 


டான்‌... 
கேட்டது! அவன்‌ ௮ 
்‌ = ன்‌ 
f அகம 1. 
(ahs 





நின்றான்‌. 
உனக்கு ஓய்வு தேவை. 
நன்றாகத்‌ தூங்கு. மற்றதை 
காலையில்‌ பேசிக்‌ 
கொள்ளுவோம்‌! 





டான்‌ கண்விழித்தபோது, எதிரே நிக்‌ 






பாம்பை ஏவிவிட்டேன்‌. 
நாளையே உன்னை 
தலைவனிடம்‌ கொண்டு 
போகிறேன்‌. எங்களில்‌ 
(0 ஒருவனாக உன்னை 
மாற்றுகிறேன்‌. 















கைல்‌” 


45 
cc 
ஊருக்குள்‌ மிருகங்களின்‌ நடமாட்டம்‌ மட்டுமே 





இருந்தது! 











உணவுக்காக வீட்டைவிட்டு 
வெளியே வருபவர்களை 
மிருகங்கள்‌ தாக்கின. 





46 















டானும்‌ நிக்கும்‌ 
விட்டு வெளி 








லைட்‌-அவுசுக்குப்‌ அறையை 


ஆ - 2 
போய்‌ பீரங்கிகள்‌ 






கணும்‌ ரீ 
திழவன்தானே 
[வெள்ளைக்‌ கண்‌ 


ல்‌ னால்‌ 3 
கூட்டத்தின்‌ ற்‌ (தை பார்ப்‌ 
லைவன்‌. இந்த போமா? 


ம்‌ | 



















இ 







நிக்‌! திரும்பிப்‌ 


பார்‌! பாம்பு! 





நிக்கை பாம்பு 








தனால்‌, 
டிக்கவில்லை! 


தள கக, ௧௬ 
பாம்‌ பு ஏன்‌ “4 
அமைதியாகப்‌ 
போகிறது? உன்னை 
ஏன்‌ ஒன்றும்‌ 
செய்யவில்லை? 










ஈன்‌ திடீர்‌ என்று ஆமா, என்னை 
கட்டான்‌! | நேற்று வெள்ளைக்‌ 
கண்‌ பாம்பிடம்‌ 

இருந்து எப்படி 
காப்பாற்றினாய்‌? 
அப்படி உன்னிடம்‌ 

என்ன சக்தி 


நீ இராணுவ தளபதியிடம்‌ 
பேசியதை நானும்‌ 
கேட்டேன்‌. நிச்சயமாகச்‌ 


ந சொல்கிறேன்‌. | 
மரல்‌ ருக்கு எதிராக 
ப அத, ர்‌ படைகளை 
ட்‌. ர v= படைகளை 


J அனுப்ப 


| 





48 
எட்வின்தான்‌! உன்னை 
அவரிடம்‌ கூட்டிப்‌ 
போகிறேன்‌. 
என்னைப்‌ போல 
மாற்றச்‌ 
நல 


அ அணா 





டட 
'க்‌ தனது மிருக பலத்தால்‌, டான்‌ ஏறிய பாலத்தை உடைத்தான்‌! 
டசி 





[ஜழே விழுந்த 
தொங்கினான்‌! 





டானுக்கு உடம்பு விண்‌ விண்‌: என்று வலித்தது! 
ட்‌ த 222 


மேலே போனால்‌ நிக்‌! 
என்னை வெள்ளைக்‌ கண்‌ 
அக்க தயாராக நிற்கிறான்‌! 


நீ ட்டும்‌ வேகமாக வந்த நிக்கை, டான்‌ 
(வெள்ளைக்‌ கண்‌) | கால்‌ இடறிவிட்டான்‌. அவன்‌ 

ஆகிவிட்டால்‌, - - ன்னை 

வேலை | 

த்ரி என்ன 
முடிந்து : செய்கி 
றேன்‌, 

பார்‌. 





டான நீ கடலில்‌ 
ஓடினான்‌. விழுந்தாலும்‌ 
வெள்ளைக்‌ கண்‌ 
சுறர உன்னை 
ஒன்றும்‌ 
செய்யாது! 


பிறகு நிக்‌ ஆ 


கத்தினான்‌. 


வெள்ளைக்‌ கண்‌ 

கழுகுகளே! அதோ 

ஓடிக்கொண்டிருக்கும்‌ 
டானை தாக்கி 
அழியுங்கள்‌! 


க்‌, எந்த ஆபத்தும்‌ 
முந்து வந்தான்‌! 
டான்‌! நீ தப்பிக்க 
முடியாது. வெள்ளைச்‌ கண்‌ 
கூட்டத்தில்‌ சேர்ந்தே 
ஆகவேண்டும்‌. 


சிறிது நேரத்தில்‌ பறவைகள்‌ 
சிறகடித்து வரும்‌ சத்தம்‌ 


டானுக்குக்‌, கேட்டது. 








டானை கழுகுகள்‌ தாக்கின. 
பயந்து, ஒரு கட்டிடத்துள்‌ ஓடினான்‌! இ 
அ - 














அது ஒரு மருத்துவமனை! ஏற்கனவே அவன்‌ வந்த இடம்‌!| | 
இங்கேதானே 
விஞ்ஞானியை * 
சேர்த்தோம்‌? அவா 

ம்‌ இங்கேதான்‌ 







இருவரும்‌ கவனமாகத்‌ 
(“இந்த ஊரை 50 
இனிமேல்‌ காப்பாற்ற 
முடியாது. ஊரைவிட்டு 
நாம்‌ வெளியேறி 
விடுவதே நல்லது! 


த | 
௬ 


| 


தங்குவது ஆபத்து! 
வெள்ளைக்‌ கண்‌ 4 
கூட்டம்‌ திடீர்‌ “சரி 

(l 


தாக்கலாம்‌! 


வை 


டப 


| ம 








வழியில்‌, ஒரு பத்‌ 
வனை பாரத்தார்கள்‌! ்‌ இது, : 
நிறுவனங்களில்‌ ஒன்றைச்‌] 


விஞ்ஞானி சார்‌! 
தெருவெல்லாம்‌ பட்டாசு 
வெடிக்கும்‌ சத்தம்‌ கேட்‌ 
கிறதே, என்ன 
விஷயம்‌? 


அது பட்டாசு 
அல்ல, குண்டு! 
எங்களை ஊருக்கு 
(வெளியே கொண்டு 





இராணுவ தளபதி வேனை பறக்க விட்டார்‌, 
உத்தரவு பிறப்பித்தான்‌! ரவர்‌! 


அந்த வெள்ளைக்‌ கண்‌ 


வேனை சுட்டு 


கூட்டம்‌ பெருகிவிட்ட 


வீழ்த்துங்கள்‌! செய்தி கிடைத்ததும்‌, அதற்கு 


னி லிக்கன்‌ 


மாற்று மருந்து கொடுத்து, 
உங்களிடம்‌ ஒப்படைக்கச்‌ 
சொன்னார்கள்‌. நீங்களே 

ஆபத்தில்‌ இருக்கிறீர்களே! 

மக்களை எப்படி காப்பாற்றப்‌ 

போகிறீர்கள்‌? ; 


திரும்பிப்‌ பார்த்தான்‌! 





வேன்‌ ப்பிடித்து எரிந்தது! 


இக்‌ 


இறங்கி ஓடினார்கள்‌! 
கொள்வோம்‌! /ீ. 


இந்தச்‌ 
ரில்‌ பதுங்‌ 


அவர்கள்‌ 
வரி 


[7 


(இ 


்‌ு 
> 
Q 
G 
த 
வி 
2] 
[] 
| 


சிறிது நேரத்தில்‌ வேனில்‌ 





அதிலிருந்து வெளியான மாற்று 


காக்கா 


எ கண்பணொர 


தொ ்‌ 
்‌ எனக்கு என்ன 
இ வந்தது? நான்‌ ஏன்‌ 
வேனை சுடுவதற்கு 
உத்தரவிட்டேன்‌! 


அப்போ. நான்‌ 
காண்பது கனவா? உலகம்‌ 
என்‌ பின்னால்‌. வர 


அத்த மாற்று வாயு, 
கூட்டத்தையும்‌ தழுவி யது! 


எனக்குள்‌ என்ன 


பற டக்கிறது? நான்‌ சூப்பர்‌ 
ப அதத்‌ 





பழைய நிலைக்கு வந்த சுறா எட்வினை 


நடந்தவற்றுக்கு 
உன்னிடம்‌ 
மன்னிப்புக்‌ 
கேட்கிறேன்‌! 


கொண்டாய்‌! நாம்‌ நன்றி 
சொல்ல வேண்டியது, 












ஜெல்‌ 1 ஆஃ 
கடலி வாழ்ற: 
ஜெல்லி தடில்ல்‌ மூன்றி நிமி 
டத்தில்‌ ஓஜச்லி?்‌ இளிச்ச 
2 னம்‌ நிச்சயம்‌, ஜெல்‌ 
குவின்ஸட்‌ ஈந்தி 
சி 


டால்‌ மர 
“ன்‌ சுமித்‌ ௫ 
றக யோர்‌ இறந்த 






உள்ளி 


குழிசி! 9 
யதைச்‌ கண்டு 





Regd. No. TN/MS(N)/461 


3 இ. 


RANI COMICS 
MID OREN 





